3 


முன்னுரை. 
நாடும்‌ நாட்டு மக்களும்‌ செழிக்க வேண்டுமாயின்‌ 


. அந்நாட்டு ,கலைவரின்‌ ஆக்கப்பணி :செழிக்க வேண்டும்‌. 


தலைவர்‌ பணியைச்‌ சிறப்பிக்கும்‌ இலக்கியங்கள்‌ வளர 
த்‌ வேண்டும்‌. இலக்கியங்களை அக்கித்தரும்‌ றந்த அறக்‌ 


. கவிஞர்கள்‌ மக்களை வாழ்விக்கும்‌ கருத்துக்களைப்‌ பாட 


... வேண்டும்‌. 


தொன்மைக்‌ காலத்தில்‌ பாவலர்கள்‌ மனையற 
மாண்பைப்‌ பாடி மக்களையும்‌, ஆட்சியையும்‌ வளர்த்தார்கள்‌. 


அன்று, நாடு செழித்தது; வளம்‌ கொழித்தது. 


இடைக்காலத்தில்‌ காமத்தைப்‌ பாடினார்கள்‌. காமம்‌ 


வளர்ந்தது, கூடவே மக்கள்‌ பெருக்கமும்‌ சச்சரவும்‌ 
பெருகியது. பின்‌ கடவுளைப்‌ பாடினார்கள்‌. *பலவகை 


கடவுள்களும்‌ கோவில்‌ திருவிழா இப்படி வீண்‌ செலவு 
பெருத்தது. தமிழக அறிவும்‌ பொருளும்‌ மக்கள்‌ வளத்‌ 


“தைப்‌ பெருக்கப்‌ பயன்படவில்லை. .ஒரு இறையை வழிபட்ட 


நில்‌ ஒழிந்து பல்குழுவும்‌, பாழ்செய்யும்‌ உட்பகையும்‌ 
வளர்ந்தது. 


505 டப்ப தலைவரே .. இல்லாமல்‌ 
ஆற்றல்‌ எல்லாம்‌ சிதருண்டு கிடந்தது. தலைவரை சிறப்பிப்‌ 
பது நரதுதி என்று இழித்துரைக்கப்பட்டது. மக்களை 
மக்கள்‌ வெறுத்து பகைமையை வளர்த்துக்‌ கொண்டனர்‌. 


- பல்லாயிரக்கணக்கான்‌ ஆண்டுகள்‌ சென்றும்‌, சொந்த வீடு 


இல்லாதவர்களையும்‌ குடிசைகளில்‌ வாழுவோரையும்‌ காணு 


. இன்றோமென்றால்‌ அதற்குக்காரணம்‌ என்ன? மனையற 
_ மாண்பை மறைத்து ரத அவன்‌ மதிப்பளிக்கா து 


கடவுள்‌ நிலக்கே முழுநேரமும்‌ பணிபுரிந்து கவிஞர்கள்‌ 
இலக்கியம்‌ இயற்றியதாகும்‌. 


அணிந்துரைகள்‌. 


பேராசிரியர்‌ திரு. க. அன்பழகன்‌, 1/.&.,1,/.0. அவர்கள்‌ 
ல சென்னை-7. 
5 தமிழகத்தின்‌ மாண்புகள்‌ யாவும்‌ ஒளிரக்‌ கதிர்‌ மணி 
_யாய்‌ விளங்கும்‌ தன்னிகரற்ற தலைவர்‌, ஈடு இணையற்ற 
_ முதல்வர்‌, பல்கலைப்‌ பேரறிஞர்‌ அண்ணா அவர்களின்‌ 
- அறுபதாம்‌ ஆண்டு விழாவை மன்னர்கட்கு நிகழும்‌ 
. மங்கல விழாவென. போற்றி, பூம்புகார்‌ கண்ட இந்திர 
விழாவென: மக்கள்‌ இரண்டு நாடெங்கும்‌ கொண்டாடும்‌ 
நாட்களில்‌ தமிழகத்துக்‌ கவிஞர்களும்‌, புலவர்களும்‌ 
_ பாமாலை சூட்டிப்‌ பேருவகை கொள்ளத்‌ தல்ப்படுவது 
இயல்பு. பப்‌ 
புலவர்‌ திலகமாய்த்‌ திகழும்‌ முதியவர்‌, கவிஞா்‌ 
அரங்கசாமி அவர்கள்‌. 
பழந்தமிழ்ப்‌ பாமுறைகளைத்‌ தழு வி, முற்போக்குக்‌ 
கொள்கைகளைத்‌ தாங்கி, முன்னேற்றக்‌ கழகத்திற்குத்‌ 
- துணையாகி, பலப்‌ பல கவிதை ஏடுகளை இயற்றி புலவர்‌ 
கள்‌ பாராட்டும்‌ நிலைபெற்று, அண்ணா அறுபது என்னும்‌ 
துறுங்காவியங்கண்டு, 
அண்ணா பண்பு அறுபது 
அண்ணா அருஞ்செயல்‌ அறுபது 
அண்ணா ஆட்சிப்பணி அறுபது 
ப .... அண்ணா விழைவு அறுபது 
- என்னும்‌ நறுமணப்‌ பாமாலை தொடுத்து அணிவிப்பது 
பாராட்டத்‌ தகுவதாகும்‌. 
கவிதைகளின்‌ தனிநலத்தை நான்‌ எடுத்துக்காட்ட 
வல்லேன்‌ அல்லன்‌. கவிதைகளைப்‌ படித்து மகிழ்பவன்‌ 
என்னும்‌ முறையில்‌ யான்பெற்ற, இன்பம்‌ பெறுக இவ்வை 
யகம்‌ என்னும்‌ ஆர்வத்துடன்‌ இந்நூலை தமிழகத்து மக்கள்‌ 
. சார்பில்‌ வரவேற்கின்றேன்‌. 
உயர்ந்த குறிக்கோளும்‌, சிறந்த புலமையும்‌, ஆழ்ந்த 
. கவிதை உணர்வும்‌ கொண்டு விளங்கும்‌ கவிஞர்‌ அரங்கசா 
யின்‌ கவிதைத்‌ தொண்டு வளர்க, குறிக்கோள்‌ வெல்க. 
- வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி அண்ணா அறுபது 
பாமாலை சூடிய தலைவர்‌ அண்ணா வாழ்க, என்று போற்‌ றி 
- இந்நூலைப்‌ பாராட்டி வரவேற்கிமறன்‌. 
க. அன்பழகன்‌ 


16. திராவிடக்‌ கழகம்‌ கண்டது. 


தென்னிலத்து நலவுரிமைக்‌ கழகம்தன்னை 

_... திராவிடத்துக்‌ கழகமென மாற்றுதற்கு 

' நன்னிலமாய்ச்‌ சேலமதைக்‌ தேர்வுசெய்து 

நறுந்தமிழின்‌ பேரணியைச்‌ கிறப்பித்தற்கு 

- பன்னலத்தோர்‌ பிறமொழியின்‌ பட்டம்நீக்கப்‌ 

. ' பாங்குரிமைத்‌ தீர்மானம்‌ நிறைவுசெய்து 

இந்நிலத்தைக்‌ காத்திலையே லிந்நாளென்னாம்‌ 
எழிலண்ணா காலநிலை தெளிந்தஞானி. 


17. எதிர்ப்பை அடக்கும்‌ திறல்‌, 


பணங்கொடுத்தே வாக்குகளை விலைக்குவாங்கும்‌ 
பணம்படைத்தோர்‌ கூட்டத்தைப்‌ பெருக்கச்செய்து 
குணங்கெடுத்தே பிளவுசெய்து மடிமையாக்கக்‌ 
கொடுமைசெயும்‌ காங்கிரசை விரட்டியோட்ட 
மணங்கமமும்‌ திருக்குறளின்‌ பணிமேற்கொண்டு 
மதிபெருக்கி நிதிவளர்த்து மாண்புசேர்த்து 
வணங்குகிற தன்மதிப்பின்‌ வளத்தைக்கூட்டும்‌ 


வழியுணர்ந்த அறிஞரண்ணா நீடுவாழ்ச. 


18, முத்தமிழாற்றல்‌, 


கண்கண்ட விடமெல்லாம்‌ பே௫ிப்பேசிக்‌ 
களிப்பதிலே களைப்பறியா உணர்ச்சிமிக்கோர்‌ 
எண்ணற்ற மாற்றெண்ணக்‌ களத்துள்புக்கே 
எதிரற்ற சொற்போரில்‌ வெற்றிகண்டார்‌ 
பண்டுறையும்‌ தமிழறத்தை மறைத்துவைக்கும்‌ . 
பகையுளத்தை நண்பறத்தால்‌ விளக்கம்செய்தே 
"வெண்டமிழால்‌ நாடகத்தை நடித்துக்காட்டி 
விழிப்புணர்ச்சி தூண்டியவ ரண்ணாதானே. 


அண்ணா அறுபது. 2.2 


19. அண்ணா அழைப்பு. 


தமிழகத்தைப்‌ பலநாடாய்ச்‌ சொல்வோருண்டு 
கன்மானம்‌ கல்லாதார்‌ இந்தியாவென்பார்‌ 
நமதகத்தின்‌ பண்டைநலம்‌ கற்றறிந்தோர்‌ 
நண்படனே தமிழகத்தைத்‌ திருநாடென்றார்‌ 
சுமைசுமந்துப்‌ பயனில்லை சொற்கள்வேறு 
சூக்குமமாய்ச்‌ செயல்நடத்தும்‌ வீரம்வேறு 
அமைவாகத்‌ திராவிடத்தை அமைத்துக்காத்தால்‌ 
அகிலமெலாம்‌ போற்றுமென அழைத்தாரண்ணா, 


20. அறியாமையிருளை அகற்றியது. 


குண்தமிழைச்‌ சீர்கெடுக்கச்‌ செய்தகூழ்ச்சி 
தாரணியில்‌ சிலகல்ல பலவேயாகும்‌ 
எண்ணற்ற மொழிச்சொற்கள்‌ தமிமைச்சூழ்ந்து 
இணைந்திருத்த லொன்றாகு மினிமைதாங்கும்‌ 
இண்தமிமுள்‌ மூடபக்தி திணிப்புமொன்று 
தஇறமைமிகும்‌ தன்மஇப்பு மறைந்ததொன்று 
நுண்ணியதாம்‌ இமைகளின்‌ நுழைவையெல்லாம்‌ 


நுணுகியறிந்‌ தறமுறையை நுழைத்தாரண்ணா. 
21. மறைப்புத்‌ திரையை நீக்கியது. 


மாயைதனை மறைப்பென்பார்‌ மயக்கமென்பார்‌ 
மாற்றுகுணக்‌ கற்பனையைச்‌ சித்தரிப்பார்‌ 
தாயையுமே மாயையென்பார்‌ தாரந்தன்னை 
தன்மானப்‌ பெண்களையும்‌ மாயையென்பார்‌ 
நாயைவிட தீழ்நிலையில்‌ நடத்திக்காட்டும்‌ 
நாணமிலாக்‌ கீழ்குணத்தோர்‌ நூலக்கோத்து 
பேயெனவே நடத்திவந்த ஆரியத்தின்‌ 
பிதற்றலினை நீக்கியவ ரண்ணாவன்றோ. 


அண்ணா அறுபது. ப 23 
22. பொதுப்பணியின்‌ சிறப்பு, 


மக்கள்‌ தமின்‌ தன்மதிப்பை வளரச்செய்து 
மாண்புயரும்‌ பகுத்தறிவைப்‌ பெருக்கவைத்து 

தக்கதொரு நாணயத்தைத்‌ தேக்கித்தந்து 

_.. தயைமிகுந்தத்‌ திராவிடத்தைக்‌ காத்துநின்று 

பக்குவமாய்த்‌ தொண்டர்களை வீரராக்கி 
பாங்குடையப்‌ பெண்களையும்‌ முந்தச்செய்து 

மிக்குவரும்‌ தஇமைகளைத்‌ தாக்கிமக்கள்‌ 
மேன்மைபெற வாழ்வமைத்த தண்ணாவன்மோ. 


23. புதுமையிற்‌ பழமை, 


அண்ணாவின்‌ புதுமைதனிற்‌ பழமையுண்டு 
அதனூடே அறிவியக்கம்‌ கலந்துநிற்கும்‌ 
எண்ணாத புத்துணர்ச்சி வளரத்தேதர்ந்து 
எழிலமைக்கக்‌ கருத்துரைகள்‌ வழங்கிநின்றார்‌ 
கண்ணாகக்‌ கற்றறிந்தோர்‌ தெளியும்வண்ணம்‌ 
கலையறிவைச்‌ செயலாக்கும்‌ விலாவைக்கூறி 
நண்ணாத கருத்தினரும்‌ நண்புகொள்ளும்‌ 


நாட்டுணர்வை மிகமிக2வ வளர்த்தாரண்ணா, 
24, கோளாறும்‌ தெளிவும்‌. 


அன்பென்றும்‌ பண்பென்றும்‌ கண்டார்முன்னோர்‌ 
அவ்விரண்டின்‌ இண்மைநிலை கண்டோரில்ல்‌ 
துன்பென்றும்‌ துயரென்றும்‌ சொன்னாரன்று 
துயரதனில்‌ துன்படைந்துத்‌ தவிக்கக்கண்டோம்‌ 
மன்னுமொரு காங்கிரசின்‌ மடமைதன்னால்‌ 
மதிகெட்ட வாழ்க்கைநிலை வந்ததென்றே 
அன்புதவழ்‌ தமிழ்மொழியி னார்வத்தோடு 
அருள்செழிக்கத்‌ திறல்வளர்த்த தண்ணாவன்றோ. 


அண்ணா அறுபது. 25 


28, கழகக்‌ காவற்பணி. 


கழகத்துள்‌ கயமைசெயல்‌ நுழையாவண்ணம்‌ 

ன்‌ காவலுடைதக்‌ தனிப்பொறுப்பைத்‌ தாங்கிறின்றார்‌ 

கழகமதே தமிழகத்தைப்‌ பேணிநிற்கும்‌ 
கருத்துடையச்‌ செயல்வளத்தைப்‌ பெருக்கிவந்தார்‌ 

பழகுதற்குத்‌ தமிழறமே வழியென்றாய்ந்துப்‌ 
பண்புடையத்‌ திருக்குறளைத்‌ தலைமையாக்கி 

வழிவழியே காத்துவந்த வாழ்ச்கைப்பண்பின்‌ 
வழிநடந்துத்‌ தமிழகத்தைக்‌ காத்தாரண்ணா. 


29. தி. மு. ௧. வளர்ச்சி, 


அடக்குமுறை பலவாற்றா லடக்கியாண்டு 
அடத்துடனே கழகமதைக்‌ குற்றம்சொல்லி 
வடக்கரசன்‌ செயல்விளக்கத்‌ தடையேசெய்து 
வாணிபத்தில்‌ தீமைசெயல்‌ பலமேற்கொண்டு 
மிடுக்குடைய திராவிடத்தின்‌ கிறப்புப்பண்பை 
முனைவுடனே பகைத்தடக்கத்‌ திட்ட ம்கொண்டு 
தஇடத்துடைய காங்கிரசின்‌. போக்கைக்கண்டு 


திமுக ஆட்சபணி தேர்ந்தாரண்ணா, 
30. நாட்டுப்‌ பாதுகாப்பு, 


தமிழகத்தைத்‌ தமிழ்நாடென்‌ றநுரைத்திடற்கு 
தமிழனுக்குத்‌ தனியுரிமை இடையாதென்று 
நமைகுறித்துப்‌ பிறநாட்டார்‌ கூறிடற்கு 
நாவேது நம்நாடு நமதேயாகும்‌ 
தமிழ்நாடு தமிழ்நாடே பிறநாடல்ல 
தமிழகத்து மக்களுக்கே உரிமையுண்டு 
நமதுரிமை ஆட்சியையெந்‌ நா ளஞும்காப்போம்‌ 
நண்புகுறள்‌' வழிநடப்போ மென்றாரண்ணா, 


அண்ணா. ஆறுயதுூ. 2௪ 





34, எதிர்ப்புக்‌ கெதிர்ப்பு. 


இந்திதனை எதிர்த்துநின்ற காலந்தன்னில்‌ 
இடருடைய பலசிறையில்‌ பூட்டிவைத்தே 
விந்தைசொலும்‌ பேரவையைக்‌ கலைத்துத்தள்ள 
வீணர்களை கூலிகளைத்‌ தாண்டிவிட்டே 
சொந்தமுடை தமிழகத்துப்‌ பெயரைச்சூட்ட 
சொந்தமில்‌ என்றவட தலைவர்காண 
நம்தமிமை வளர்த்தினிய பெயரைச்சூட்டி 
நம்நாட்டை வெற்றிகொள்வே ஸனென்றாண்ணா. 


35. சிறையின்‌ பயன்‌. 


அடக்கிடற்குச்‌ சறையென்பார்‌ அண்ணாவுக்கு 
ஆய்வுகலைக்‌ கூடமதா யமைந்ததங்கு 
மடக்கடவே சிறைசெய்வார்‌ மாற்றார்கம்மை 
மதிவளரும்‌. நூலகமாய்க்‌ கொண்டுயர்ந்தார்‌ 
துடுக்கனரைத்‌ திருத்துதற்கே சிறையென்பார்கள்‌ 
துடிப்புணர்ச்சி வளர்ந்தறிவில்‌ கலந்ததங்கு 
இடுக்கினிலே அடைத்துவைத்த வடவர்கூறறல்‌ 
இடுக்கணுடை மக்கள்‌ நிலை கெளிந்தாரண்ணா.. 


26. வாணிப. ஊழல்‌ விளக்கியது. 


அதாங்கரசார்‌ தமிழகத்தை இருபதாண்டு 
காத்துவந்தார்‌ இந்தியா டொன்றேயென்று 
வீங்கிடுமோ ராட்சிதனில்‌ தரகுமண்டி 
விலையேற்றக்‌. கள்ளமுடைக்‌ கட்டுப்பாடு 
தங்குடைய வாணிபத்துப்‌ பொருளிலெல்லாம்‌ 
தெருமண்கல்‌ கலந்துவிற்றா ருணவுதன்னில்‌ 
காங்கரடன்‌. சீர்கேட்டை விளக்கிக்கூறி 
காத்ததனால்‌ அ.றிஞரண்ணா துலைவரானார்‌. 


அண்ணா அறுபது. 28 
21. வீண்‌ செலவு. 


ஆங்கிலத்தின்‌ காங்கிரசைத்‌ தலைமேல்வைத்து 
அதன்வலிவால்‌ ஆங்கிலத்தை வெறுத்துப்பேசி 
பாங்குடைய விடுதலையின்‌ பெயரைக்கூறி 
பலநாட்டில்‌ கடன்வாங்கி பதட்டமோடு 
தேங்கியதாம்‌ பொருளையெல்லாம்‌ வடக்கேவாழ 
செலவுசெயும்‌ இவழியைச்‌ ிந்தித்தாய்ந்து 
வீங்கியதோர்‌ நிலையினிலே வீரத்தோடு 
விண்ணஇிர விளக்கியவ ரண்ணாதானே. 


36. நெசவாளர்‌ நெருக்கடியை நீக்கியது. 


கைத்தறியின்‌ தொழிலதனை நம்பியுள்ள 
- கண்ணியத்துப்‌ பெருங்குடும்ப மக்களெல்லாம்‌ 
கைத்தறியின்‌ தொமிற்பஞ்சம்‌ வந்தபோது 
கடும்பசியைத்‌ தாங்காமல்‌ கதரக்கண்டே 
கைத்தறியின்‌ துணிகள்‌ தமைத்‌ தோள்மேல்தாங்கி 
கண்கண்ட விடமெல்லாம்‌ சுற்றிவிற்றே 
கைத்தறியின்‌ தேக்கமதைக்‌ குறைத்துக்காத்து 
கடும்பசியை நீக்கியய ரண்ணாவன்0றோ. 


29. தொழில்வளச்‌ சிறப்பு. 


வேளாண்மைக்‌ தொழில்வளத்தைப்‌ பெருக்கச்செய்து 
விளைபொருளை வளர்த்திடவே முந்தவேண்டும்‌ 

கேளாண்மைப்‌ பெருக்கத்தால்‌ நிலங்கள்‌ தம்மை 
கெழுதகையின்‌ துணைகொண்டே திருத்தவேண்டும்‌ 

தாளாண்மைத்‌ திறத்தமைவால்‌ உணவைத்தேக்கி 
தக்கநிலை காண்பதுவே தமிழனாட்சி 

வேளாண்மை பகுதியொடு பொதுமைப்பண்பை 


வீரமொடு வளர்த்திடுவீ ரென்றாரண்ணா. 


40. அரசியல்‌ தந்திரத்தின்‌ நுணுக்கம்‌. 
சூதுசெய்தே தமிழர்களை வஞ்சிக்காமுன்‌ 
... சூதர்களின்‌ தஇீயசெயல்‌ கண்டாரண்ணா 
வாதிணையும்‌ போர்குணத்தோர்‌ தூணன்டாமுன்னர்‌ 
வஞ்சகத்தின்‌ வழியறிந்தே அடக்கிவைத்தார்‌ 
மோதவரும்‌ வகுப்பியக்க மூர்க்கம்தன்னின்‌ 
முழுவலிமை கண்டொடுக்கும்‌ திறத்திமீனாடு 
நீதிவழமி நடுநலைமை  நிலைக்கச்செய் து 
நேர்மைமிகு தந்திரத்தின்‌ தலைவரானார்‌. 


41 முன்னேற்றத்தின்‌ சீலம்‌ 


முன்னேற்றத்‌ துறையுணரப்‌ புலமைவேண்டும்‌ 
முதுபுலவோர்‌ முறையறிந்தே முந்துவார்கள்‌ 
நன்னேக்கம்‌ பூண்பது வே நாட்டின்சீலம்‌ 
நடுநிலையாய்‌ வாழ்ந்திடற்கு வழிகளுண்டு 
பன்னோக்கம்‌ தேவையில்லை பணிந்துவாமும்‌ 
பயனுடைய தொழில்நலத்தைப்‌ பேணவேண்டும்‌ 
முன்னோரின்‌ நுண்மைவழி முறையேசென்றால்‌ 
முன்னேற்றம்‌ பெற்றிடலா மென்ராரண்ணா. : 


42. ஆதிக்கத்தைத்‌ தடுத்தது 


தில்லிதனைக்‌ காத்துவந்த சவகர்நேரு 
தென்னகத்துத்‌ தமிழர்களை யிழித்துச்சொன்ன 
பொல்லாப்பைத்‌ தானுணரப்‌ புகையின்வண்டி 
பூந்தமிழன்‌ நிலத்தினுளே புகுதல்வேண்டாம்‌ 
நல்லாணை யிட்டிடுவேன்‌ நாக்கைக்காப்பிர்‌ 
நடுநிலையாய்‌ நடந்திடுவீர்‌ நேருவேநீர்‌ 
வல்லமையைக்‌ காட்டாகீர்‌ வழுக்கிவீழ்வீர்‌ 


. வாய்மையிது வென்றெழுந்த தண்ணாவுன் றோ. 


47, 


42. 


48. 


72 


4. 


40. 


47. 


46. 


49. 


௫ 


அண்ணா அறுபது. 4] 


அன்றாடம்‌ மக்கள்குறை விண்ணப்பத்தை 
அவ்வப்போ தறிந்துமுறை விளக்கம்தந்து 
சிறுவழக்கை வளராமல்‌ தீர்த்துவைத்து 
கருத்ததனை உடன்விளக்கி அனுப்பவேண்டும்‌ 


தன்மதிப்பைக்‌ காத்துவரின்‌ வழக்குவாரா 
துரமறிந்துப்‌ பொறுத்துகொளின்‌ பகைமைவாரா 
நிலையறிந்துச்‌ செலவுசெயின்‌ வறுமைவாரா 
நெடுவழியை முன்நோக்கி வாழவேண்டும்‌ 
வாணிபத்தின்‌ தரகுநிலைமாற வேண்டும்‌ 
பணிசெய்யும்‌ தொழிற்பழக்கம்‌ வளரலேண்டும்‌ 
தொழிற்பணிக்கு நிறைகூலி அமைத்துத்தந்து 
தொழிலாளர்‌ சமுதாயம்‌ வளர்க்கவேண்டும்‌ 
அரிசிவகை பருப்புவகை எண்ணை3போன்ற 
உணவுவகை தனிக்கடைகள்‌ அமையச்செய்து 
அதில்குறைகள்‌ கலவாமல்‌ காத்தல்‌ 2வண்டும்‌ 
பள்ளிகளின்‌ ஆசிரியர்‌ குடியிருப்பைப்‌ 
பள்ளிகளின்‌ சார்பினி£2ல அமைத்துத்தந்து 
பிள்ளகளோ டுறவாடிக்‌ களிக்கவேண்டும்‌ 
கல்லூரி ஆசிரியர்‌ குடியிருப்பைக்‌ 

கல்லூரிக்‌ கருகினிலே கட்டித்தந்து 


கடமையுடன்‌ மாணவரைக்‌ காத்தல்வேண்டும்‌ 


மருத்துவத்தின்‌ மனையருகே மருத்துவர்கள்‌ 
மாட்சிமனை குடியிருப்பை அமைத்துத்தந்து 
மதியுடனே அடுத்தடுத்து கண்காணிக்கும்‌ 
மாண்புக்கு வழிசெய்தல்‌ மருத்துவம்தான்‌ 


அலுவலகத்‌ தொழிற்றுறையோர்‌ வாழும்வீடு 


அலுவலகத்‌ தருகினிலே அமைத்துத்தந்து 
அறியவரு வோர்சந்திப்‌ பாக்கவேண்டும்‌ 


கண்ணாடி நச்சுப்பொருள்‌ கடையில்‌ உண்ணும்‌ 


... : தனிவுபொருள்‌ விற்பனையைத்‌ தடுத்தல்வேண்டும்‌ 
20. 


சந்தைகளின்‌ விற்பனையைப்‌ பெருக்கிநல்ல 
விளைபொருளை சந்தைகளில்‌ விற்கவேண்டும்‌ 


அண்ணா அறுபது. 44 


அ வயப்‌ பயப்‌. 


டல்‌. 


3. நாட்டின்‌ உறவு 


ஒருநாடோஞஹ டொருநாடு நண்பினோடு 
உறவொன்றி உண்மையுடன்‌ கலந்துநின்று 
பொருள்தேவை யெனிலளவாய்‌ வாங்கிமக்கள்‌ 
போக்கறிந்துச்‌ செயலாற்றித்‌ தெளிவி2னோாடு 
இிருநாடா, யோங்கிடவே செழிக்கச்செய் து 
தேவையெலாம்‌ நிறைவுபெறும்‌ கிறப்பைத்தேக்கி 
பெருநாடென்‌ றுலகமெலாம்‌ போற்றிநிற்பப்‌ 
பேணுவதே நாட்டுறவின்‌ பெருமையாமே. 


4, அகப்பொருள்‌ விளக்கம்‌, 


அக நூல்கள்‌ மிகமிகவே தோன்றவேண்டும்‌ 
அதில்வாழ்வை யிணைத்தறிவை விளக்கவேண்டும்‌ 
இகமதிலே பெண்ணாண்கள்‌ நண்புகொள்ளும்‌ 
இலக்கியநூற்‌ கலக்கணமும்‌ காணவேண்டும்‌ 
தகுதியுடை மனம்புத்தி சித்தமாதி 
குனியறிவின்‌ பேராற்றல்‌ தம்மினோடு 
அகத்திலுறை பொதுமையுள்ளத்‌ தாற்றல்தம்மின்‌ 
அறிவுநிலை அகத்தாய்வைப்‌ பெருக்குவாயே. 


5 இதுவுமது 


அகத்துறுப்பின்‌ குணத்தியற்கை ஆய்வுதன்ன 
அகிலத்தோ டிணைத்தகனை விளக்கம்செய்து 
அகத்தைத்தான்‌ நடத்தும்பே ராற்றல்பெற்று 
அழகான உள்ளத்தின்‌ தொடர்புகொண்டு 
மிகவெளிதா முலகசெயல்‌ வகைநூல்தன்னை 
-மேன்மையொடு பொதுக்காதல்‌ முறைமையோடு 
அகநூலின்‌ பொருளறிந்தே அன்புவாழ்வின்‌ 
அரசியலைக்‌ கற்றினிதே ஆட்சிபூணே. 


அண்ணா அறுபது. 45 
6. புறப்பொருள்‌ விளக்கம்‌ 


புறப்பொருளாய்ப்‌ போரதனைப்‌ பாடிவைத்தார்‌ 
புதுமைகளின்‌ புறப்பொருளை மறந்தேவிட்டார்‌ 
திறமான மண்விளைவும்‌ நீரின்போக்கும்‌ 
தெளிவுபெறப்‌ பயன்தருகும்‌ பொருளையாய்ந்து 
குறையகலும்‌ வீரநடை நூல்களாக்கிக்‌ 
குண்மோடு கடமையெனக்‌ கற்றிருந்தால்‌ 
பிறநாட்டின்‌ திறமைதனை வெல்லும்கண்டீர்‌ 
பெருமைதவழ்‌ தமிழகத்தின்‌ பொறிகளின்றே. 


7... இதுவுமது 


புறப்பொருளின்‌ திறனாய்வில்‌ போரொன்றல்ல 
புதுப்புதுவாம்‌ செயல்வளத்தைப்‌ பொதுவதாகத்‌ 
திறத்துடனே . நடத்துகின்ற , இரங்கண்டு 
இடமுறவே கற்பனையும்‌ சேர்த்துமேலாம்‌ 
புறத்துள்ளத்‌ தொ மில்வளமும்‌ பொருள்வளர்ச்சிப்‌ 
பூப்பினொடு விளைபொருளின்‌ புதுமைதானும்‌ 
திறத்தையுடன்‌ கண்டுணர்ந்துச்‌ செயல்த்தாங்கும்‌ 
லமுள்ளப்‌ புறப்பொருள்‌ நூல்‌ தன்மைகாணே. 


8. மருத்துவ நூலின்திறமை, 


மருத்துவத்தின்‌ முறைமைகளை விளக்கியுள்ள 
மாண்பான நூல்களெலாம்‌. பொருள்‌ நூலாகும்‌ 

கருத்துடனே நாட்டிலுள பொருளுக்கெல்லாம்‌ 
கனிவோடு குணங்கூறி பயனுங்கூ றி 


இருத்தமுள மருத்துவத்தின்‌ இிறமைகூறி 
இடமுடைய வெடிமருந்து நச்சுத்தன்மை 

புறப்பொருளைத்‌ தேர்ந்தாய்ந்துப்‌ பாக்களாகப்‌ 
புனைந்திருத்தல்‌ காணீரோ புலமிக்கோரே. 








அண்ணா அறுபது 53 


30. அறவழி 


தொழிலமையா: குடிமைகனில்‌ வாழ்விராது 
தொடருமொரு பணியிலதேல்‌ திலையிராது 
வழியமையா மனையவளால்‌ பொலிவெழா து 
வகைபுரியா மதியதனால்‌ செழுமைவாழா 
பொழிலமையா நிலமதனில்‌ மழைவிழா து 
பொதுவறியா மனிதரிடம்‌ பண்பிரா து 
பழிபுறியாப்‌ பெரியரிடம்‌ பகையிராது 
பணிவுடைய மனையமையில்‌ பலவுமாமே. 


31. அறமுறை 


கரவதனை நினைவினிலே கருதுவோரைக்‌ 
கடுகளவும்‌ மணனிதநிலை காத்திடாது 
உரமமையாத்‌ திறமைதனால்‌ வளமேகாணா 
உடமைதனால்‌ நலமெதுவு மொளிதராது 
வரவுமிகும்‌ வரனெனவே வாழ்ந்துநின்றால்‌ 
வளமதெலாம்‌ நிறைவுபெறும்‌ வளரும்சீலம்‌ 
பொருளுடையோர்‌ அறவழியைப்‌ போற்றிநின்றால்‌ 
புறத்தினிலும்‌ அகத்தினிலும்‌ செழுமையாமே. 


32. வாழ்வின்‌ நுணுக்கம்‌ 


நிலையான வாழ்வுதனை அமைத்துக்கொள்ள 

ப நினைக்கின்‌ நீர்‌ நினைத்தகனை நினைத்துப்பாரீர்‌ 

அலையாகப்‌ புவியினுளே அலைகின்‌ நீர்கள்‌ 
அகமகிமும்‌ வழியதனை அறியமாட்டீர்‌ 

விலைமதியா' முதற்சங்கப்‌ புலவர்வாக்கை 
வேற்றினதாய்‌ மதிக்கின்றீர்‌ விளங்கிடாமல்‌ 

. கலைபொலியும்‌ திருக்குறளைக்‌ கற்றுத்தேர்ந்தால்‌ 


கவலையிலாப்‌ பெருவாழ்வைக்‌ காணலாமே. 


அண்ணா அறுபதூ. 55 
26. நூல்களின்‌ உண்மை 


நூலறியாக்‌ காலத்தே நுண்மைகண்டார்‌ 
நூல்பிறந்த நற்காலம்‌ மடமைகொண்டார்‌ 
நூலெளிதாய்ப்‌ பொருள்குணத்தின்‌ நுண்மைதன்ன 
நுவலுவகே வாழ்க்கைமுறை நூற்களாகும்‌ 
நூலெழுதும்‌ மரபுநிலை கல்லாமாந்தர்‌ 
நுண்மையிலா காமம்போர்‌ கடவுள்தன்னை 
நூலெனவே- கோத்திட்டார்‌ காமம்தன்னால்‌ 
நோய்களது வாழ்வினிலே நுழைந்ததாமே. 


௦7௨ தமிழன்‌ பண்பு 


நோயறியாக்‌ கொள்கையதே தமிழன்பண்பு 
நோயென்றான்‌ பசித்ததனை உணவுகண்டான்‌ 
தநோயுறையும்‌ . பலவகைக்கு மருந்தாய்க்கண்ட 
நுண்மையதே மனையறத்தின்‌ மருத்துவம்தான்‌ 
நோயென்ரான்‌ காமமதை மனையாள்கண்டான்‌ 
நோயற்ற தூய்மைதிலை சித்தர்கண்டார்‌ 
நோயுறையும்‌ தீயசொற்கள்‌ தோன்றிடாமல்‌ 
நூன்முறைகள்‌ காப்பதுவே தமிழின்பண்பாம்‌. 


28. தமிழின்‌ சிறப்பு 


உலகமெலாம்‌ நிறைந்தஓலி அகரமாகும்‌ 
உரிமையிதை கண்டறிந்தோன்‌ தமிழனானான்‌ 
'பலமொழியும்‌ உயிரெழுத்தைப்‌ போற்றிமெய்யாம்‌ 
. பண்புடைய உயிர்மெய்யாய்‌ சேர்ந்துவாமும்‌ 
நிலமதிலே அகரஒவலி பன்னீராக 
நீளுமது நிறைவுகுறை நில்யினோடு 
இலகடவே மெய்யுயிரைச்‌ சேர்த்துநின்று 
யீண்டுமொழி பிறந்ததனால்‌ தமிழாயிற்றே. 


